














6 


பேற்றது. '£ முழங்குகடல்‌ ஞாலம்‌ முழுவது வரினும்‌ '* 
வழங்கக்‌ குறையாத சேல்வவளம்‌ இந்௩கரிஸ்‌ இருந்தது 
என இளங்கோவடிகள்‌ கூறுகிஞார்‌. போருள்வயிற்பிரிய 
எண்ணுகின்ற தலைமகன்‌ தன்‌ நேஞ்சை நோக்கி” முட்டாச்‌ 
சிறப்பிற்‌ பட்டினம்‌ பேறினும்‌ என்தலைமகளைத்‌ தனியே 
பிரிந்து வாரேன்‌ வாழிய நெஞ்சே ”” என்று கூறுவதாகக்‌ 
கடியலூர்‌ உருத்திரங்‌ கண்ணனார்‌ இந்௩கரின்‌ செல்வச்‌ 
சிறப்பை எடுத்தோதுவர்‌. ஒரு பெண்ணின்‌ அழகைப்‌ 
பாராட்ட எண்ணும்‌ கவிஞன்‌ காவிரிப்பூம்பட்டினத்தை 
உவமையாக வைத்து அந்ககரை ஓத்த அழகி எனக்‌ கூறும்‌ 
சிறப்பு இந்நகருக்கு உண்டு. 


நகர்‌ அமைப்பு 


இந்ககர்‌ மருவூர்ப்‌ பாக்கம்‌ பட்டினப்‌ பாக்கம்‌ என 
இரண்டு பிரிவினதாக அமைந்திருந்தது. மருவூர்ப்‌ பாக்கம்‌ 
கடலை அடுத்த கரையோரப்பகுதி. இங்கு மாளிகைகள்‌ பல 
இருந்தன. வேளிநாடூகளிலிருந்து வகும்‌ யாத்ரீகர்களும்‌ 
வணிகர்களும்‌ இம்மாளிகைகளில்‌ கலந்திருந்‌ துறைந்தனர்‌. 
வண்ணம்‌, சுண்ணம்‌, பூ, புகை முதலிய மணப்போரூள்‌ 
களை விற்கும்‌ வணிகர்‌ வாழும்‌ தெருவும்‌, பட்டாடை 
கம்பளி ஆடை, பருத்தி ஆடை முதலியவற்றை நேய்து 
விற்கும்‌ நேசவாளர்கள்‌ வாழும்‌ வீடுகளும்‌, பவழம்‌ முத்து 
மணி, போன்‌, அகில்‌ சந்தனம்‌ முதலியவற்றை விற்பனை 
செய்வோர்‌ வாழும்‌ வீடுகளும்‌ உள்ள தேகுக்களையுடையது 
இப்பாக்கம்‌. மளிகைப்‌ போருள்களாகிய எண்வகைக்‌ 
கூலங்களை விற்போர்‌ தேருக்களும்‌ பரதவர்‌, பிட்டூ 
அப்பம்‌ முதலிய விற்பவர்கள்‌, வேற்றிலை கட்டுவோர்‌, 
இறைச்சி விற்பார்‌, உப்பு விற்பரர்‌, - கப்பலோட்டிகள்‌ 


| 


2 


முதலிய மக்கள்‌ வாழ்கின்ற தேருக்களும்‌ இங்கு உள்ளன. 
வேண்கலம்‌ சேம்பு முதலியவற்னல்‌ பாத்திரங்கள்‌ 
வனைவோரும்‌, தச்சரும்‌, கோல்லரும்‌, ஓவியரும்‌, சுதைச்‌ 
சிற்பம்‌ சேய்வோமகும்‌, தட்டாரும்‌, தோல்‌ தோழில்‌ சேய்‌ 
கின்றவர்களும்‌, பாணர்களும்‌ இப்பாக்கத்தில்‌ குடி இருந்‌ 
தனர்‌. இங்குப்‌ பகலிலும்‌ இரவிலும்‌ கடைத்தேரு ௩டை 
பேறும்‌. பகலில்‌ ௩டைபேறும்‌ கடைத்தேரு ௩ாளங்காடி 
என்றும்‌ இரவில்‌ ௩டைபேறும்‌ கடைத்தேரு அல்லங்காடி 
என்றும்‌ வழங்கப்பேறும்‌. 

பட்டினப்பாக்கம்‌ அரசர்கள்‌ வாழும்‌ தேருக்களையும்‌ 
தேரோடும்‌ தேருக்களையும்‌ வணிகர்வாழுந்‌ தேருக்களையும்‌ 
உழவர்‌, காலக்கணிதர்‌, முத்துக்கோற்பார்‌, சங்கு அறுப்‌ 
பார்‌, சூதர்‌, மகதர்‌, வேதாளிகர்‌, கணிகையர்‌, ஆடற்‌ 
கூத்தியர்‌, இசைவாணர்கள்‌ முதலியோர்‌ வாழும்‌ தேருக்‌ 
களையும்‌ குதிரை சேலுத்துவார்‌, யானைப்பாகர்‌, தேரோட்‌ 
டூவோர்‌ வீரர்‌ முதலியோர்‌ வாழும்‌ தேருக்களையும்‌ உடையது. 
இங்குத்திருமாவளவன்‌ பகைவர்தந்த திறைப்போருள்களைக்‌ 
காட்சிப்‌ போருள்களாக வைத்திருந்தான்‌. அவற்றுள்‌ 
சிறந்தன வச்சிரகாட்டு வேந்தன்‌ கோடுத்த முத்துப்‌ 
பந்தல்‌, மகத௩ாட்டு மன்னன்‌ கோடுத்த பட்டிமண்டபம்‌, 
அவந்தி நாட்டு வேந்தன்‌ கோடூத்த வாயில்‌ தோரணம்‌ 
முதலியனவாகும்‌. இங்கு இருந்த ஐவகை மன்றங்கள்‌ 
சிலப்பதிகாரத்தால்‌ சிறப்பிக்கப்படுகின்றன. களவு சேய்‌ 
வோரைத்‌ தண்டிக்கும்‌ வேள்ளிடை மன்றம்‌, கோய்‌ நீக்கப்‌ 
பெறுதற்குரிய இலஞ்சி மன்றம்‌, ௩ஞ்சுண்டவர்‌, பாம்பு 
முதலியன கடிக்கப்பேற்றவர்கள்‌, பேய்தீண்டப்பேற்றார்‌ 
ஆகியவர்களுக்கு அதிலிருந்து விடுதலை தருகின்ற 
நேடுங்கல்‌ மன்றம்‌, ஒழுக்கம்‌ தவறுபவர்களைத்‌ தண்டிக்கும்‌ 
பூதசதுக்கம்‌, நீதி தவறியதைக்‌ காட்ட நிற்கும்‌ பாவை 














15 


தாரார்கோன்றை போன்றயங்கச்‌ சாத்தியமார்பகலம்‌ 
நீரார்நீறு சாந்தம்வைத்த நின்மலன்மன்னுமிடம்‌ 
போரார்வேற்கண்‌ மாதர்மைந்தர்‌ புக்கிசைபாடலினாற்‌ 
டாரார்கின்ற பட்டினத்துப்‌ பல்லவனீச்சரமே. ஃ 


மைசேர்கண்ட ரண்டவாணர்‌ வானவருந்துதிப்ப 
மேய்சேர்போடிய ரடியாரேத்த மேவியிருந்தவிடங்‌ 
கைசேர்வளையார்‌ விழைவினோடு காதன்மையாற்கழலே 
பைசேரரவா ரல்குலார்சேர்‌ பல்லவனீச்சரமே. > 


குழலினோசை வீணைமொந்தை கோட்டமுழவதிரக்‌ 
கழலினோசை யார்க்கவாடுங்‌ கடவுளிருந்தவிடஞ்‌ 
சுழியிலாருங்‌ கடலிலோதக்‌ தேண்டிரைமோண்டேறியப்‌ 
பழியிலார்கள்‌ பயில்புகாரிற்‌ பல்லவனீச்சரமே. 6 


வேந்தலாய வேந்தன்வேள்வி வேரறச்சாடி விண்ணோர்‌ 
வந்தேலாமுன்‌ பேணநின்ற மைந்தன்மகிழ்ந்தவிடம்‌ 
மந்தலாய மல்லிகையும்‌ புன்னைவளர்குரவின்‌ 
பந்தலாரும்‌ பட்டினத்துப்‌ பல்லவனீச்சரமே. TZ 


தேரரக்கன்‌ மால்வரையைத்‌ தேற்றியேடுக்கவவன்‌ 
றாரரக்குக்‌ திண்முடிக ளூன்‌ றியசங்கரனூர்‌ 

காரரக்குங்‌ கடல்கிளர்ந்த காலமேலாமுணரப்‌ 

பாரரக்கம்‌ பயில்புகாரிற்‌ யல்லவனிச்சரமே. 8 


அங்கமாறும்‌ வேதநான்கு மோதுமயனேடுமால்‌ 
தங்கணாலு நேடநின்ற சங்கரன்‌ றங்குமிடம்‌ 

வங்கமாரு முத்தமிப்பி வார்கடலூடலைப்பப்‌ 
பங்கமில்லார்‌ பயில்புகாரிற்‌ பல்லவனீச்சரமே. ஓ 

















